தமிழ் நாடு அரசு 

2021 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
( விலை : ரூ . 0.80 


காசு . 


டு 


தமிம் 


தமிழ்நாடு அரசிதழ் 


9 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


யே 


வெல்லும் 


எண் 28 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 14 , 2021 
ஆனி 30 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் 

செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் . 


M.S. 410. சின்னாளம்பட்டி புதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 623 / இ 4 / 2020 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டத்திலுள்ள M.S. 410. சின்னாளம்பட்டி புதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் 
( பால்வளம் ) திண்டுக்கல் 2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப் பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப் 
பதிவாளர் ( பால்வளம் ) , திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு . ம . விஜயக்குமார் கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டம் . 


ஏ.டி. 317. தொப்பம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 642 / இ 4 / 2020 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டத்திலுள்ள ஏ.டி. 317. தொப்பம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் 2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப் பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் 
( பால்வளம் ) , திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு . ம . விஜயக்குமார் கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


DTP - VI - 1 ( T - Sup . ) 28 


[ 1 ] 


2 


ஏ.டி. 300. ராமநாதபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 642 / இ 4 / 2020 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டத்திலுள்ள ஏ.டி. 300 ராமநாதபுரம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் 
2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப் பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) , 
திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு . ம . விஜயக்குமார் , கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


ஏ.டி. 254. மாங்கரை அம்மாபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 642 / இ 4 / 2020 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டத்திலுள்ள ஏ.டி. 254. மாங்கரை அம்மாபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ஆம் வருடத்தியதமிழ்நாடுகூட்டுறவுச் சங்கங்களின்சட்டம்பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ்துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் 
2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப் பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் 
( பால்வளம் ) , திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு . ம . விஜயக்குமார் கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


ஏ.டி. 297. S. பாறைப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 642 / இ 4 / 2020 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டத்திலுள்ள ஏ.டி. 297 S. பாறைப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் 
2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப் பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) , 
திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு . ம . விஜயக்குமார் , மு.நி.ஆ. ( பொறுப்பு ) கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் 
இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் , 
2020 , ஜுன் 19 . 


இரா . செல்வம் , 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) . 


திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் . 


A.D. 342 , E. கோவில்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 742 / இ 4 / 2020 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள A.D. 343. E. கோவில்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் 
2020 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19 ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப் பிரிவு 138 ( 1 ) ன் கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) , 
திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு . ம . விஜயக்குமார் , கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் , 
2020 , ஜூலை 22 . 


இரா . செல்வம் , 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


